Kerala Gazette No. 35 dated 4th September, 2012. 
PART I 


Section iji 


பொம் 


YMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 21595 / ச . இ . எ . 1/ 2011 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2011 அக்டோபர் 31 
1933 கார்த்திகம் 9 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
கவனத்திற்காக இதனால் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . சட்டப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2011 அக்டோபர் மாதம் 31ஆம் 
தேதி ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2011- ன் 15வது சட்ட 


ம் 


2011- ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( எண் 2 ) சட்டம் 


2011 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள 
மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் பின் வாங்குவதற்கு வகை 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2011 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்ய வேண்டியது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


" ம் . - 


1 . சுருக்கப்பெயர் . இந்த சட்டம் 2011 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( 2வது எண் ) 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2011 ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கிய நிதி ஆண்டிற்கு கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து ரூபாய் 59529,53, 44, 000 பின்வாங்குதல் . - 2011 ஏப்ரல் 
ஒன்றாம் தேதி தொடங்கிய நிதியாண்டில் அட்டவணை ( 2 )வது கட்டத்தில் 
குறிப்பிடப்பட்ட பணிகளின் தேவைகள் தொடர்பான பல்வேறு செலவுகளை 
எதிர்கொள்வதற்கு , அட்டவணையின் ( 3)வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்டதற்கு 
மிகாததும் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தியொன்பது 
கோடி ஐம்பத்தி மூன்று இலட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் ( இதில் 2011- ன் 
கேரள நிதி ஒதுக்கீடு ( வாக்களிக்கப்பட்ட கணக்கு ) ( 2011 - ன் 11வது சட்டம்) - ல் 
2வது பிரிவில் கூறப்பட்டுள்ள பத்தொன்பதினாயிரத்தி ஐ நூற்றி 
தொண்ணூற்றி நான்கு கோடி இருபத்தியொன்பது இலட்சத்தி முப்பத்தியொன் 
பதினாயிரம் ரூபாயும் 2011 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( வாக்களிக்கப்பட்ட 
கணக்கு 2வது எண் ) ( 2011 - ன் 13வது சட்டம் ) சட்டத்தில் 2வது பிரிவில் 
கூறப்பட்டுள்ள பதிநான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தியிரண்டு கோடி 
முப்பத்தியெட்டு இலட்சத்தி முப்பத்தியேழாயிரம் ரூபாயும் உட்படும் ) 
வருவதுமான தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து கொடுக்கவும் 
வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகு நிதியிலிருந்து கொடுக்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு 
அதிகாரம் நல்கப்பட்டுள்ள தொகைகள் குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பாக 
அட்டவணையில் கூறப்பட்டுள்ள பணிகளுக்கும் தேவைகளுக்கு மாக 
வினியோகிக்கப்பட வேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


| 


I மாநில சட்டப்பேரவை வருவாய் 


48, 25,10 ,000 


41, 33 , 000 


48 ,66, 43 , 000 


307 , 46 , 36 ,000 


83,06 ,97, 000 


| 


390,53, 33 , 000 


மாநில ஆட்சித் 

வருவாய் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 

வருவாய் 
தேர்தல்கள் 

வருவாய் 
வேளாண்மை வருவாய் வருவாய் 
வரி மற்றும் விற்பனை 


339,70 ,59, 000 


48 , 70 , 20 ,000 


388 , 40 , 79 ,000 


109 ,02 ,75 , 000 


109, 02 ,75 ,000 


170,50, 57 ,000 


3, 10 , 000 


170,53, 67 , 000 


வரி 


நிலவரி 


வருவாய் 


337 , 00 ,64 , 000 


1 ,41 , 000 


337, 02 ,05 ,000 


VII 


வருவாய் 


129 ,96 , 38 , 000 


129 , 96 , 38 , 000 


முத்திரைத்தாளும் 
பதிவும் 


(2 ) | 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


VIII 


எக்ஸைஸ் 


வருவாய் 


138 ,62 , 03, 000 


10 ,00 ,000 


138 ,72 ,03 ,000 


IX 


வாகனங்கள் மீதான வரிவருவாய் 


54 ,93,26 , 000 


1,000 


54 ,93, 27 , 000 


கடன் பொறுப்புகள் 


6572,55 ,60 , 000 


6572 ,55 ,60 ,000 


வருவாய் 


153 ,55 , 30 ,000 


.. 


153, 55 , 30 , 000 


கருவூலமும் 
கணக்குகளும் 


வருவாய் 


338 , 67 , 40 , 000 


1, 04, 49, 000 


339,71 ,89 ,000 


மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 


XII 


காவல் 


வருவாய் 
மூலதனம் 


1609 ,83 , 31 ,000 

3, 000 


5 ,99,000 


1609,89,30, 000 

3 , 000 


வருவாய் 


60 , 31,06 ,000 


60 , 31,06, 000 


10, 000 


XIII 

சிறைகள் 
XIV எழுதுபொருட்கள் , 

அச்சடி மற்றும் 

நிர்வாகப்பணிகள் 
XV பொதுப்பணி 


வருவாய் 
மூலதனம் 


317 , 02 , 23 , 000 

1,70, 00 , 000 


317 , 02 ,33, 000 

1, 70 , 00 ,000 


வருவாய் 
மூலதனம் 


1477,14,15 ,000 
1479, 12 ,68, 000 


67 ,50 ,000 
25 ,60,16, 000 


1477 ,81 ,65 ,000 
1504 ,72 , 84 ,000 


XVI 


வருவாய் 


7886 ,77 , 88 , 000 


12 ,04 ,55 , 000 


7898 ,82 ,43, 000 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


XVII 


10, 00, 000 


கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


10019,14, 97 ,000 

174,45,01 ,000 


10019 ,24, 97 , 000 

174,45 , 01 , 000 


XVIII 


மருத்துவ உதவி மற்றும் வருவாய் 
பொதுமக்கள் 

மூலதனம் 
சுகாதாரம் 


2406 ,38, 80 , 000 

75, 35 , 03 ,000 


14, 00 , 000 
50,00, 000 


2406 ,52 , 80 , 000 

75 , 85 , 03 ,000 


XIX 


குடும்ப நலம் 


வருவாய் 


257,53 ,71, 000 


257 ,53,71 ,000 


602 ,83, 29 ,000 


குடிநீர் விநியோகம் 
மற்றும் துப்புரவு 


வருவாய் 
மூலதனம் 


602 , 83,29,000 
533, 64 , 00 ,000 


533 ,64 ,00 ,000 


XXI வீடு கட்டுமானம் 


வருவாய் 


122 , 48 , 93 , 000 


122, 48 , 93 ,000 


மூலதனம் 


301, 34 , 00 ,000 


301 ,34 , 00 ,000 


XXII நகரமேம்பாடு 


வருவாய் 


623, 02 ,17 , 000 


623, 02 ,17 ,000 
62 ,50 ,01 , 000 


மூலதனம் 


62 ,50,01, 000 


XXIII 


வருவாய் 


47 , 37 , 45 , 000 


47 , 37 ,45 ,000 


தகவல் மற்றும் 
விளம்பரம் 


XXIV 


தொழில் மற்றும் 
தொழிலாளர் நலன் 


வருவாய் 
மூலதனம் 


529,44, 36 , 000 
147 ,10 ,01, 000 


529, 44 , 36 , 000 
147, 10 , 01 ,000 


(2 ) | 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


26 


XXV 


வருவாய் 
மூலதனம் 


940 ,55 ,08 ,000 
100 ,51, 46 ,000 


940 ,55 , 08 , 000 
100,52 , 46 ,000 


1,00 ,000 


அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் , பிற 
பிற்பட்ட பிரிவுகளின் 
நலன் உட்பட்ட 
சமூக நலன் 


XXVI 


வருவாய் 


314,82 , 03, 000 


314 ,82 ,03, 000 


இயற்கை சீற்ற 
மீட்பு நடவடிக்கை 
கூட்டுறவு 


XXVII 


வருவாய் 
மூலதனம் 


166 ,34 , 98 , 000 
204, 69, 00 ,000 


166 , 34 , 98 , 000 
204 ,69,00 , 000 


XXVIII 


பலவகை பொருளா 
தாரப் பணிகள் 


வருவாய் 
மூலதனம் 


84,62, 91, 000 
1 , 42 , 06, 000 


84, 62 , 91, 000 
1,42, 06 , 000 


XXIX 


விவசாயம் 


வருவாய் 
மூலதனம் 


1451 , 97 , 35 ,000 
154 , 94 ,18 , 000 


1451,97 , 35 , 000 
155 ,09, 89, 000 


15, 71,000 


XXX 


உணவு 


வருவாய் 
மூலதனம் 


619 ,04 ,99,000 
45 , 21, 96 , 000 


619,04, 99,000 
45 , 21, 96 ,000 


XXXI கால்நடை பராமரிப்பு வருவாய் 

மூலதனம் 


323 ,50 ,03 , 000 

21 , 25 , 00 , 000 


323 ,50, 03, 000 

21, 25 , 00 , 000 


XXXII பால்பண்ணை 


வருவாய் 
மூலதனம் 


98 , 45 ,52 ,000 
21 ,25 ,00 ,000 


98 , 45 ,52 , 000 
21, 25 , 00,000 


XXXIII மீன்பிடிப்பு 


வருவாய் 
மூலதனம் 


151, 41 ,22 , 000 
103 , 47 , 07 ,000 


151, 41 , 22, 000 
103 ,47 , 07 , 000 


XXXIV 


வனம் 


5 , 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 


317 ,63 ,03 , 000 
21,00 ,00 , 000 


317 ,68 , 03 , 000 

21, 00 ,00 ,000 


XXXV பஞ்சாயத்து 


வருவாய் 
மூலதனம் 


191 ,69, 97 , 000 
20 ,05, 00 , 000 


191 ,69, 97 , 000 
20,05 , 00 , 000 


37 


XXXVI சமூக வளர்ச்சி 


வருவாய் 
மூலதனம் 


350 , 29,13 , 000 

1,00 ,00,000 


350 ,29,13 ,000 

1,00 ,00 ,000 


XXXVII தொழிற்சாலைகள் 


வருவாய் 
மூலதனம் 


299 , 63 ,77 ,000 
359,78 ,05 ,000 


299 ,63 ,77 ,000 
359, 78 , 05 , 000 


XXXVIII நீர்ப்பாசனம் 


வருவாய் 
மூலதனம் 


320,26 ,65 ,000 
532 ,87 ,04 ,000 


1, 03, 000 
70 ,76 ,000 


320 ,27 ,68 ,000 
533,57 ,80 , 000 


40 


XXXIX மின்திட்டங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


82 ,13 ,000 
36 ,00, 00 , 000 


82 ,13 , 000 
36, 00, 00 , 000 


XL 


துறைமுகங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


36 ,35,16 , 000 
174 , 76 ,00 ,000 


36 , 35 , 16 ,000 
174 , 76 ,00 ,000 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் 

எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


15 ,03, 00 , 000 


45 ,31 ,57 , 000 
361 ,39 , 06 , 000 


60 ,34 ,57 ,000 
361 , 39 , 06 ,000 


186 , 92 ,04 ,000 
20 ,52 , 02 , 000 


186 , 92 , 04 ,000 
20 ,52, 02 , 000 


3336 ,47,74,000 


- 


3336 ,47 ,74,000 


0. 


XLI போக்குவரத்து 

வருவாய் 

மூலதனம் 
XLI சுற்றுலா 

வருவாய் 

மூலதனம் 
XLIII நஷ்ட ஈடு , அவகாசம் வருவாய் 

கைமாறுதல் 
பொதுக்கடன் திருப்பி மூலதனம் 

அளித்தல் 
XLV பலவகை கடன் 

மூலதனம் 
மற்றும் முன்னீடு 
XLVI சமூக பாதுகாப்பு வருவாய் 
மற்றும் நலன் 

மூலதனம் 


9145 , 37 ,26 , 000 


9145 ,37 ,26 , 000 


106 ,86 ,80 ,000 


106 ,86 , 80 ,000 


1255 , 00 , 81, 000 

99,99 ,000 


1255 , 00 , 81, 000 

1,00 ,00 ,000 


1 ,000 


மொத்த 


ம் 


43623,14 ,26 , 000 


15906 ,39, 18 ,000 59529,53,44, 000 


